SEADRAS 


4 


மகாமகிமை பொருந்திய நாகூர் ஷாகுல் ஹமீதோலி 


ஆண்டவரவர்கள் கந்தூரி கூட்டு வழி நடை 


அமுர்த ரஸக் கீர்த்தனை . 


காசையைச் சார்ந்த குருச்சியில் வசிக்கும் சோதிடம் 


செ . ராமகிருஷ்ண தாசாவர்கள் குமாரர் 


இரத்தினசாமி தாசரால் இயற்றியது 


கீவளூர் சக்கவர்த்தி அச்சாயந்திர சாலையில் 


பதிப்பிக்கப்பெற்றது . 


1929 . 


( வியை அனட 


காப்புச் செய்யுள் 


வெண்பா 


சொற்கருணை வாரிதியே! தொண்டனே னின் புகழை 
தற்கர்த் தனையா னவிலவே - அற்புதராய்ச் 
சந்ததமும் நாகூர் வாழ் ஷாகூ லமீதொவியே 
சிந்தை மகிழந்து துணை செய் 


திருநெல்வேலி ஜில்லா தென்காசித் தாலுகா சேர்த்தமாம் 
ஆசிரியர் ஸ்ரீலஸ்ரீ M.S. முத்தையா புலவர் அவர்கள் இயற்றிய 

சாற்றுக் கவிதை, 

அறுசீர் விருத்தம் . 
கன்னலொடு செர்செல்வளர் குருச்சிவளம் பதிய தனில் 

கனிவாய் நாளும் 
தன்னிகரிற் சோதிடஞ்சொல் தகுராம கிருஷ்ணதா 

சரியின் பாவன் 
மன்னர் புகழ்ந் திடுமிரத்தின சாமிவேள் கீர்த்தனையிம் 

மாது லத்தில் 
சொன்னயமும் பொருணயமும் இன்னிசைகற் பனைநிறைந்து 

துலக்கும் தானே 


அவையடக்கம் 


எண்பர் விருத்தம் 


வாரிதிசூழ் வையகத்தில் விளங்கும் நாகர் 

வள்ளல்என வந்துதித்து மகிமை போங்க 
ஆரிருள் போல் வரும்பிணியை யகற்றும் ஷாகுல் 

அமீறுகந் தாரியின் கீர்த் தனையைக் கல்விச் 
சாரமதை யறிந்துமறி பாமற் சொன்ன 

தசைமைதனில் பிழையிருந்தால் தள்ளி யன்னம் 
ரே தனைப் பிரிக்கமுதம் பருகு மந்த 

போவப்போல் குரைப்கொள்ள நிகழ்த்தின 


2 


சிந்து பின்முடுகு துக்கடா மேட்டு . 


பல்லவி 
மனமகிழ்வுடன் அதிதுரி தமாய் எனது கண்மணி நடத்துவா 
நாகூர்கந் தூரி பார்க்கலாம் 

நன்மார்க்கமாய் 
நாகர் கந்தூரிபார்க்கலாம் 
மகிழம் சாசிபோடி 

நீ கனிவுடன் கங்கையாடி நல்ல 
சதமெனவவர் பதமதை யினி செதியென மனம் நாட்டியே 
மகிழ்வாய் ஒட்டியாணம் பூட்டியே 

(மன ) 


மணங்கள் பூட்டி 

என் அழகுள்ளசீமாட்டிவாசம் 
அலங்கிர் தமுடன் துலங்கு முல்லையின் அரும்பு கொண்டை 

ஆசையானத்துங்கூட்டியே ( மன ) ( யில் சூட்டியே - உன் 
கவன மூடனே பெண்ணே நீ நடவடி எந்தன் முன்னேஇந்தப் 
படி தனிலதி திடமுடன் உயர் வடிவுள் கொடி தன்னையே 

வாசாய் பார்க்கலாமுன்னையே ( மன ) 
குருச்சிவாழ் அபிராமி திருச்சூலமும் அமர்வாமி நல்ல 
குதுகலமொடு மனம் நிறையவள் 

பதமது தாக்கோரியே 
கூடி வருவாய் பாரியே 

(மன) 
தீர்த்தனமங்கலஞ் சேரு நின்று 

நேருஞ் சன்னதி பாருதுதி 
திலமதிலுயர் அருள் பெருகியே நிறையும் விஸ்வநாதரே 
தேரும் விசாலா பாகரே 

(மன) 
அடுக்கையார் கரையேறி 

நீ கடுகவே செட்டிச்சேரிதனில் 
கன் தனவான்க ள திபுகழ்குளம் கருணை சத்திரம் பாரடி 
கருதைவேலிவந்து 
சோடி 

( மன ) 


எழுபத்தினி வாலை அவர் இருக்கின்ற கோவில் சாலை ஓரம் 
இனித்திசய முருமவர் செய லெடுத்துரைத்திட நாவினால் 
என்னாலாகுமோ பாவினால் 

( மன ) 
பத்தினியாள் பதம் வேண்டி எதிர்பாப்பா ஊரிது தாண்டி இதில் 
பல முயர் தலம் இதிலமர் 

பகரும் பாதுஷாபள்ளியே 
பக்கங்கரெங்கும் கள்ளியே 


(மன ) 


எங்கும் புகழ் பிரகாசன் 

பக்கமிருக்கின்றார் கடம்போன் 
நமக்கழ் கேட்புகழ் பெருகிட 

அவரினியபதத்தை வேண்டியே 
யெதிராய் டெப்போவு தாண்டியே ( மன) 
வந்தோமே அந்தணப்பேட்டை 

மிகச் சுந்தரமாமிந்தசோட்டை 
ஜனத்திரள் துகைதுதி எதுகிளம்பிடு அன் மனமகிழ் பொங்குமே 
ஒய்யார மானத்தங்கமே 

( மன ) 
கடல் இடி புயல் போலே 

வரும் டிரையின் புகைகள் முன்னாலே 
இதில் கனஜனத்திரள் எதுவும் போகுது கனிவுடன் நடமுன்னமே 

காண்போம் மகுத்துவம் இன்னமே 


தெரிகிற நகர் நாகை கால் 

எரிகிற தென்ன மாய்கை 
சற்று இருந்து நிழலில் ஜலம் அருந்தியே 

பொருந்தி 
எனக்கு முன்னாகநாடுவாய் ( மன ) ( தாம்பூலம் போகொய் 


வனசாக்ஷி என்றமெட்டு. 


(பல்லவி . ) 


திருநாகை ஷேத்திரமடியிது 


அனுபல்லவி . 


மிகத்திருவுலாவும் மேலைக்கோட்டை வாசலிது 


சரணம் . 


பந்தல் சிறப்புகளும் பார் வெகுவாக 
பத் தஜனங்கள் கோஷ்டி 

விதவிதமாக 
விந்தைமிகுந்த விந்தரலோகத்தின் 

மேலாக 
விபாங்காணு மிகவுந்தோனுஞ் சுருதியேனுஞ் சுகிர்தம்னு ( 3 ) 

எங்கும் தமிழ் மறையினிசைகளின் 
கிஷ்ட வாங்கள் தரும் நீலாய காணி 

தங்குஞ் சன்னிதி தனில் தான்பணித்திட 
தருவாள் எதிராய் வருவாள் ருெபைரவால் துதினம் 

ஞரை 


காட்சி 


பெரியகடை விதியின் கனவானின் 
பேனியாவசன் பள்ளி சானதில் 

திலரும் தங்க மதமும் கொடியுடன் 
னிமைகூரு எதிரேசேரு கனிவாய்ப்பாரு களிப்பாய்தேரு (திரு) 


சுத்தமாகிய தண்ணீர் பைப்பிதில் நாடி 
தோழி ஜலமருந்தி ஜனத்துடன் 

பத்தியாகிய ரெத்தின தாசன் பதத்தை 
பணிவாய் நடக்கத் துணிவாய் கதம்பம் அணிவாய் மகிழ இனிதர் 

( யமையும் (திரு ) 


மயிலே வடிவேலனோடெதிர் வாவா என்ற மெட்டு , 


ஒலிவேைைற மாமயிலே போராய் 
எளான சேன 

திகழ் பெறும் பானை 
தீக்குகளெங்கும் சேசொளி எங்கும் பொங்கும் 
அதிர்வெடி குண்டு 

அவிடன் பியாண்டு 
அழகு பெரு கியாஸ்லைட்டு மத்தாப்பு 

( S 
மேளங்கள் 

பேரிதாளக் கச்சேரி 
மேவியே இசைபாடும் சந்தனக்கூடும் 
கொடி கோடா கோடி 

வந்த கடி ஜோக்கு செட்டிப் பல்வாக்கு 


( ஓ ) 


ரயிலடி நாடி 


வேறு சந்தம் . 


னத்கேற்ற டங்காக்காரன் என்ற மெட்டு . 


ஓடிவரும் கப்பல் கோடி 

நேரில் பாட்டி 
அதினலங்காரம் 

பாடி 
பிகன் சிங்காரம் 
இந்த உலகளிலித்த வேடிக்கை போல் யார் காண்பாரடி ( இடி ) 


5 


தோகைய . 


பந் தபாசத்தினால் படுந்துயர் தீர்த்திட்ட பாகமதால் 
இந்த ஊர்தனில் வேண்டுதல் காரர்கள் செய்திடும் விநோதமதை 


பாட்டு , 


எந்தன் ஒரு நாவினால் 

சொல்லக் கூடுமோ 
சொன்னால் இகத்தைத் 
மனத்தில் கவலை 

காடுமோ அடி 
எத்திழையே அவரருளால் இடர்கள் சாடுமோ 


தொகையரு . 


கொடியூருகாலமே படிமீதில் ஓலமே படிக்கிளம்பி 
கெடியாக நாகையைச் சுற்றியே வெளிப்பாளையம் வந்ததடி 


பாட்டு : 


கிடுகிடென் வதிர்முழங்கிட 

கோர்ட்டு பாாடி 
நாகூர் போகும் 

சோட்டி தானடி 
வருகுது மோட்டாக் 

காரடி மிகுந்த 
கிருபை தோகத்தீஸ்வரர் பதஞ் சாணங் கோரம் 


தொகையறு . 


அரிபுசாயுபு பள்ளி எதிராக தெரிசித்து 
அருள் தருக வெனத் துதித்து அன்னமே 
வடகுடியின் சத்தியமது தாண்டியே 
ஹமீதொலியின் பதம் வேண்டி 


47 : 4 

NA 


பாட்டு . 


அமைத்த வெள்ளரிக்காயின்மண்டபமதைக் கடந்தோயே 
அருமைப் பதத்துடர்க் 

கோமே 
ஆச்சரியமாய் 

தட்டுதோ 
இதோ அழகு லெகத்தோப்பு பார்ப்பனரி வந்தோமே 


தெகைய 


எங்கெங்குத் தங்க மயமாகவே விலக்கிடும் 

எழில்மகர தோரணங்கள் இசைகேள 
தாளமுடன் நடன சங்கீதங்கள் எண்டிசைகள் தான திரவே 


பாட்டு . 


வடவரை பதிரிடச் கொடியுடன் மகிழ்வாக 
வந்தோமே வெகுதிடமாக பந்தல்கள் 

தடபுடலாக 
சிங்காரஞ் செய்தழகாக 

இருப்பதை 
வான்புவியோர் தான் மகிழப்பார் வெகுவாக 


வள்ளிதெய்வானை மணவாளனே என்ற மெட்டு . 


வந்தோம் இதையமகிழ்வாகவே நாகூர் 
மணறா தெரியுதழகாகவே 

சந்தமிகப் பெருக ஷாகுலருள்வருக 
தானேஉரைப்பேனேமிகானேயினிதேனேயிதோ 


அண்டமளா வித்திசை யெட்டுமே கொடி 
அன்பர் மனத் தெளிய காட்டுமே 
கண்டோர் வினை யொழியுங்கருணை மிகப்பொழியும் 
காலே அருளாலே புவி மேலே முன்னாலே இதோ ( வர்) 


பள்ளிபி தன் பெருமை சோதியும்வந்து 
பனிந்துபாத்யா மிகாதியும் 

கள்ளந்தனைப் போக்கி நல்ல கதிநோக்கி 
காசாய் மனக்தேராய் களிகூராய் இனிரேராய் இதோ 


எங்கும் ரத்ன தீபவொளி 

சாடியும் -- பக்கம் 
இவகும்மதி நிகர்க் 

கண்ணுடியும் 
இன்பம் மிகத்தேரும் ஏழைக்கருள் தாரும் 

இறையே கனறையே உயர்மனையே பினி 
உரைய யேலர் 


7 


இந்திரலோக சந்திரகிரி என்ற மெட்டு . 
கோமளமே கொடிப்புடனே 
கோலுவதை நாமும் பின்னால் நாடி 


கூடி --நாகர் 


ஷாகுல் கீர்த்தியை உலகத்தில் கொண்டாடி - பதம்பாடி 
இதந்தேடி ஜனக்கோஷ்டியதைச் சாற்றிடு 

வேன் நீடி 


வஜ்சமணி உயுச்சிதக்கால் 
மாணிக்க வைடூரியத்தால் 
வரிசைகளால் ஆணிகளும் 
மேலே கோட்டி கொடிகாட்டி 
யொளிர் மரகத கோமேதகமும் 


நாட்டி எங்கும் 
தீட்டி 

மாட்டி 


நீல 


தாருலாவும் வாழைகளை 
தங்கத்தால வட்டம் வானுவாவ 
சித்ரச்சாலர் சஜகுண்டுகளு 
ஜீன்கள் கள் பூட்டி மகான்கள் 
ஜக சோதி யொளி சூரியன் போல் 


கட்டி 
நீட்டி 
மாட்டி 
பேட்டி 
காட்டி 


எங்கும் கடைவீதியலங்காரம் 
குங்குமங்கஸ்தூரிகளின் 
மிகு மங்கள சாம்பிராணி வாசஞ் 
வெகு சீரும் இது கோம் வரும் மாமலர் 


பாராய் 
சேரும் 
ஜோரும் 
களே 


அநேக 


பரவிடும் பக்திமான்களின் 
சுற்றும் பார்மகிழ் சிங்காரவனத் 
எங்கும் பாசடி புக்களை 
மயில் ஆட்டம் குயில் நாட்டம் 
பாழ்வினைகளே நபியால் 


கூட்டம் 
தோட்டம் 
எதேஷ்டம் 

ஜன்ம 


ஓனிவரம் 
(நல்ல ) 


சர்க்கரைக்கற்கண்டு 
அவல் சாதவகை தன்னை பரிமாரி 
சந்தனசாம்பூல மதி 
தனைத்தேரி மகிழ்கோரி 
சாது ஜனமேபெருகிச் 


நின்று 


கண்டு 


மிகு 


T கக 


NA லேமிகமகிழ இலகுத்திலகம் நமக்கருளும் மகிமை தரும் ன்பனே 

8 
பக்க மெல்லாம் பதுமை மலர் 
பாலருள் கவரிகளைக் கொண்டு 
பாவலர் மகான்கள் களிப் 
மகிழ்கொண்டு எங்கும் 
அவர்பாடிடுஞ்சங்க தவகை 
காசுகர மேளதாளத்தொனிக்க 
களினமாக நடனமாதர் நடிக்க 
நாதவேகமே தவிகள் 
நகரா ஒலிக்ககர் 

களிக்க 
நன்மை காளுமே பெருக்குலர் 

தழைக்க 
திருவற்றிலகு கங்கை என்றமேட்டு. 
மிக்கிருபை தளிர்வுற்ற 

சகாயனே 
எந்தன் அகம்தினிலுறு வேதனையணுகாமலே மிகநீக்கிடும் 
அறிவேகுருவாய் வந்த 

வாகனே -- காக. 
தருகா தனிலமர்ந்த 

யோகனே 
சாணம்மிகவடைந்தேன் தருணங்கருணை செய்து 
தமியேனையாண்டிடும் நீருமே அருள்ஹமீதொலியே தந்துகாருமே 
உலகனை வோர்களும் உனையோதி எனவே அவர்வினை போக்கிடும் 
அரசேயென்னையங் கன்னால் 

பாருமே 
ஜன்ம பிணியை துரத்தி ஞனக் 

தாருமே 
பகங்கள் துாகஜங்கள் 

சதங்கொள்சைனியங்கள் 
திறங்கொள்சார்ஜ்மன்னர் நீதியும் 
உறங்கொள் தீர்க்காயுளுஞ் சோதியும் 

இளை 
நிலையாகவே அலைவாருதி மதியோனிரவியும் வானினில் 
நிசமும் வரையில் வாழி 

கோத்மே 
எந்தன் வறுமை யாலக்கண்ணல் 

பாகுமே - 
பணியரெத்தினம் முரைத்தகனிவும் இனிதாய்க்கொள்ளும் 
பலமுயர் புலவரும் வாழியே பான் அணியுக்கலைவனடி வாஜியின் 
வவறிவுறவேவளர் குருவும் திரு வயாவுக்கரும் 

வாழியே -- க்கும் 


முற்ற்று. 


DEECE 


PRINTED AT THE 
CHAKRAVARTHI PRESS , 

KIVALUR . hme 29 


ce 


SECCE 


DDDD 


